தமிழ்நாடு அரசு 

2013 


[ Regd . No . TNICCN/ 467 / 2012 - 14 . 
[ R . Dis . No . 197 / 2009 . 
( விலை : ரூ . 1 . 60 காசு 


நாடு 


க 


- 


TE 


தமிழ்நாடு அரசிதழ் 


ஆணையின்படி வெளியிடப்பட்டது . 


வாய்யை 


மையே வெ 


வெல்லும் 


எண் 38 ] 


சென்னை , புதன்கிழமை, செப்டம்பர் 25 , 2013 
புரட்டாசி 9, விஜய , திருவள்ளுவர் ஆண்டு - 2044 


பகுதி II - பிரிவு 2 இன் இணைப்பு 


அரசாங்க அறிவிப்புகளின் தமிழ் மொழிபெயர்ப்புகள் 


சுற்றுச் சூழல் மற்றும் வனத் துறை 


அறிவிக்கை . 


( அரசாணை (நிலை) எண் 59 , சுற்றுச் சூழல் - வனங்கள் ( FR . 5 ) துறை , 26 ஏப்ரல் 2013 .) 


1972 ஆம் ஆண்டு வனவிலங்குகள் ( பாதுகாப்புச் சட்டத்தின் ( மத்தியச் சட்டம் 53/1972 ) 26ஆம் பிரிவைச் சேர்ந்த (1) 
உட்பிரிவின் ( b ) பகுதியில் வழங்கப்பட்டுள்ள அதிகாரங்களைக் கொண்டு தமிழ்நாட்டு ஆளுநர் அவர்கள் , கீழே விவர அட்டவணையில் 
குறிப்பிடப்பட்ட பகுதிகளை , அப்பகுதியில் வளரும் தாவரங்களையும் , வாழும் விலங்கினங்களையும் , பாதுகாத்து , புதிதாக உருவாக்கி , 
மேம்படுத்தும் நோக்கத்திற்காக , அப்பகுதிகளையும் மேற்சொன்ன பகுதியில் உள்ள அதன் சுற்றுப்புறத்தையும் காப்பிடமாகவும் , இந்த 
அறிவிக்கை வெளியிடப்படும் நாளிலிருந்தும் , அந்நாள் முதற்கொண்டும் இப்பகுதி கோடியக்கரை வனவிலங்கு காப்பிடம் வட்டாரம் 
A மற்றும் வட்டாரம் B என்று அழைக்கப்பட வேண்டுமென்றும் இதனால் அறிவிக்கிறார் . 

விவர அட்டவணை - வட்டாரம் - A . 
மாவட்டங்களின் பெயர்: 

(1 ) தஞ்சாவூர் மாவட்டம் 

( 2 ) திருவாரூர் மாவட்டம் 
வட்டங்களின் பெயர்: 

(1) பட்டுக்கோட்டை 

( 2 ) திருத்துறைப்பூண்டி 
வனவிலங்கு சரணாலயத்தின் பெயர் : 

கோடிக்கரை வனவிலங்கு 
சரணாலயம் வட்டாரம் : A . 


பரப்பளவு 


- 


11885 .91 ஹெக்டேர் . 


DTP- II -2 - 38 ( T Sup ) - 1 


[ 1 ] 


பரப்பளவு 
( ஹெக்டேரில் ) 


மாவட்டம் மற்றும் வட்டத்தின் 
பெயர் 


6803 . 01 
2501 .72 
320 . 28 
51 .78 


முத்துப்பேட்டை காப்புவனம் 
துறைக்காடு காப்புவனம் 
வடக்காடு காப்புவனம் 
வடக்காடு காப்புவனம் 

வட்டாரம் - || 
மறவக்காடு காப்புவனம் 
மறவக்காடு விரிவாக்கப்பட்ட 
காப்புவனம் 


திருவாரூர் மாவட்டம் 
திருத்துறைப்பூண்டி வட்டம் 
தஞ்சாவூர் மாவட்டம் 
பட்டுக்கோட்டை வட்டம் 


1356. 07 
134 . 05 


தாமரன்கோட்டை காப்புவனம் 
பழந்தர் காப்புவனம் துண்டு 1 
பழஞ்சூர் காப்புவனம் துண்டு 2 
மொத்தம் 


529 .66 
171. 995 
17 .345 


11885 . 91 


ஹெக்டேர் 


வடக்கு : இவ்வன வட்டாரத்தின் எல்லையானது . எண் 168 , பழஞ்சூர் கிராமத்தின் நில அளவை எண்கள் 546 , 547 மற்றும் 552 
சந்திக்கும் முச்சந்திப்புப் புள்ளியில் தொடங்கி , இவ்வெல்லையானது பழஞ்சூர் கிராமத்தின் நில அளவை எண்கள் 547 , 548 , 549 , 
550 மற்றும் 551 - இன் கிழக்குப்பக்கத்தில் தெற்குப்பக்கம் நெடுக சென்று கிராம் எண் 105 , தாமரன்கோட்டை கிராமத்தின் நில 
அளவை எண் 954ன் தென்மேற்கு மூலையில் சந்திக்கிறது . இந்த 186 , பழஞ்சூர் கிராமத்தின் நில அளவை எண் 529ம் , 
தாமரன்கோட்டை கிராமத்தின் நில அளவை எண் 964 ஆகிய இரண்டு சந்திக்கும் இடங்கள் , நிலபுல எண்கள் 964 , 965 , 966 , 
968 மற்றும் 968 கிழக்குப் பக்கத்தில் தெற்குப் பக்கமாகவும் , நில புல எண்கள் 969ன் மேற்கு மற்றும் தெற்கு பக்கங்களில் சென்று 
( அனைத்தும் தாமரன்கோட்டை கிராமம் ) பின்னர் நிலபுல எண்கள் 969இன் தென் கிழக்கு பக்கம் சென்று தாமரன்கோட்டை 
கிராமத்தின் நில புல எண் 969ன் மற்றும் டி . மரவன்காடு கிராமத்தின் நில புல எண்கள் 116 / 71 ஆகிய இரு இடங்களிலும் 
சந்திக்கின்றன . அங்கிருந்து டி . மரவன்காடு கிராமத்தின் நில புல எண்கள் 103/ 71 - வடமேற்கு மூலைக்கும் , மரவங்காடு கிராமத்தின் 
நிலபுல எண்கள் 111/71 - ன் கிழக்கு பக்கம் நெடுகச் சென்று , மேற்சொன்ன டி . மரவன்காடு கிராமத்தின் நிலபுல எண்கள் 111 ,109 
மற்றும் 103 இன் முச்சந்திப்பில் சந்திக்கிறது . பின்னர் , நிலபுல எண்கள் 103இன் கிழக்குப் பக்கத்தில் தெற்கு பக்கமாகவும் , நிலபுல 
எண்கள் 359 , 3360 மற்றும் 373இன் மேற்கு பக்கமாகவும் மேற்சொன்ன டி . மரவங்காடு கிராமத்தைச் சேர்ந்த நிலபுல எண்கள் 
374இன் மேற்கு மற்றும் தெற்கு பக்கமாகவும் , நிலபுல எண்க ள் 375 , 376 , 377 , 378 , 379 , 390 , 401 , 402 , 403 , 404 , 447 , 450 , 
453 , 454 , 486 , 487 மற்றும் 490 இன் தெற்கு பக்கமாகச் சென்று டி . மரவங்காடு கிராமத்தின் நில புல எண்கள் 490 /71 , கிராம 
எண் 75 , டி . மரவங்காடு 7 / 83 ஆகியவை சந்திக்கும் முச்சந்திப்பு புள்ளியை அடைகிறது . பின்னர் டி . வடகாடு கிராமத்தின் நில 
அளவை எண் 317/ 83 , புதுக்கோட்டை வட்டத்தின் , புதுகோட்டகம் கிராமத்தின் நிலபுல எண் 212/ 74 , திருத்துறைப்பூண்டி வட்டத்தின் 
துறைக்காடு கிராம நில புல எண் 351/135 ஆகியவற்றின் முச்சந்திப்புக்கு , நில அளவை எண் 317 - ன் கிழக்குப்பக்கத்தில் தெற்கு 
பக்கமாகச் சென்று , பின்னர் , இவ்வெல்லையானது , துறைக்காடு கிராமத்தின் நில அளவை எண்கள் 478 , 479, 480 / 82 - ன் 
எல்லைகளின் மேற்கு பக்கம் நெடுகச் சென்று , பின்னர் இவ்வெல்லையானது 82 துறைக்காடு கிராமத்தைச் சேர்ந்த 480 , 474 , 473 , 
467 , 466 , 459 , 458 , 457 , 450 , 449 , 351 , 443 , 436 , 435 , 350 , 432 , 431 மற்றும் 
348 - ன் தெற்கு எல்லை நெடுக சென்று பின்னர் நில அளவை எண் 348 - ன் எல்லையின் வடக்கு பக்கத்தில் கிழக்கு 
பக்கமாகச் சென்று நில அளவை எண் 347 - ன் மேற்கு எல்லை நெடுக சென்று , முத்துப்பேட்டை கிராமத்தின் 346 / 79இன் 
கிழக்கு எல்லையானது எண் 74 , புதுக்கோட்டகம் கிராமம் எண் 79 , முத்துப்பேட்டை , துறைக்காடு கிராமத்தின் நில அளவை 
எண்கள் 347/ 135 ஆகியவற்றின் முச்சந்திப்பில் நில அளவை எண் 346 - இன் தென்கிழக்கு மூலைவரை சென்று சந்திக்கிறது . 
பின்னர் இது 151 ° காந்தக் கோணத்தின் தியோடோலைட்டின் 6 லிங்குகள் வரை இப்பகுதி செல்கிறது . (இது சத்திரத்திற்கும் , அரசு 
காப்புவனத்திற்கும் இடையே பொதுவான எல்லையில் தியோடோலைட் கல்லும் உள்ளது . மற்றும் 10 - 11 - 1894ஆம் நாளிட்ட 
திரு . தான்ஹில்ஸ் - ன் தீர்மானம் எண் 1 இல் B பகுதியாக குறிப்பிடப்பட்டுள்ளது ) இவ்வெல்லையானது , அமைவிடம் எண் 2 - க்கு 
தொடக்கப்புள்ளியிலிருந்து 500 லிங்குகள் தொலைவிலுள்ள புள்ளிக்கும் , 134.5° காந்தக்கோணத்திற்குச் சென்று , அங்கிருந்து 
பின்வரும் திசைநிலைகளையும் , தொலைவையும் சென்றடைகிறது . 


எந்த 
நிலையத்திலிருந்து 


எந்த நிலையம் 
வரையில் 


காந்த கோணங்கள் 


தொலைவு 
( லிங்குகளில் ) 

2570 


90 . 50 


104. 75 


1242 


101. 75 


1834 


91. 75 


2347 


102 .20 


1767 


121 . 75 


1767 


110 . 75 


2116 


111.25 


4612 


110 . 00 


4268 


300 


எந்த எந்த நிலையம் 

காந்த கோணங்கள் தொலைவு 
நிலையத்திலிருந்து வரையில் 

( லிங்குகளில் ) 
95 . 75 

3396 
93. 00 
93 

2503 
95 .00 

2574 
95 .75 

2905 
105 . 50 

4453 
105.50 

3496 
105.50 

4761 
195 .50 

3974 
105 . 50 

3716 
106 .0 

3055 
134. 00 

9164 
கிழக்கு பின்னர் நிலையம் 31 - லிருந்து 32 வரையில் இந்த எல்லைக்கோடு , பாக்ஜலசந்தியை அடையும் வரையில் 204.5 - இல் 
2260 லிங்குகள் நீளத்திற்கு தெற்கு நோக்கி செல்கிறது . 

தெற்கு : இந்த எல்லைக்கோடு , பழஞ்சூர் துண்டுப்பகுதி - 2 காப்பு வனத்தின் தென்மேற்கு மூலையை அடையும் வரையில் 
பாக்ஜலசந்தியின் கரையோரம் நெடுக செல்கிறது . இது , பாக்ஜலசந்திக்கும் பழஞ்சூர் கிராமத்தின் நி . அ .பு . எண் 556 - க்குமான 
சந்திப்பு முனையாகும் . 

மேற்கு : பின்னர் இந்த எல்லைக்கோடு பழஞ்சூர் கிராமத்தின் 556ஆம் எண் நி . அ . புலத்தின் மேற்கு எல்லைக்கோடு நெடுக 
366 . 8 மீட்டர் நீளத்திற்கும் பழஞ்சூர் கிராமத்தின் 558 , 557ஆம் எண்களின் நி . அ . புலங்களின் முச்சந்திப்பினை அடைவதற்கு 
பொதுவாக வடக்கு நோக்கி செல்கிறது . பின்னர் இந்த எல்லைக்கோடு 557ஆம் எண் நி . ஆ . புலத்திற்கு சென்று பழஞ்சூர் 
கிராமத்தின் 557 , 529 மற்றும் 552 ஆம் எண்களுள்ள நி . அ . புலத்தின் முச்சந்திப்பினை சென்றடைகிறது . பின்னர் இந்த 
எல்லைக்கோடு தொடங்கிய இடத்தை அடையும் வரையில் 552 ஆம் எண் நி . அ . புலத்தின் தெற்கு , கிழக்கு மற்றும் வடக்கு 
பக்கங்கள் நெடுக செல்கிறது . 


வட்டாரம் B - க்கான விவர அட்டவணை 


மாவட்டத்தின் பெயர் 
வட்டத்தின் பெயர் 
வனவிலங்கு சரணாலயத்தின் பெயர் 


நாகப்பட்டினம் 
வேதாரண்யம் 
கோடியக்கரை வனவிலங்கு சரணாலயம் 
வட்டாரம் - B | 
521.36 ஹெக்டேர் . 


பரப்பளவு 


வ . எண் 

பரப்பளவு 

மாவட்டம் மற்றும் 
( ஹெக்டேரில் ) 

வட்டத்தின் பெயர் 
கோடியக்காடு 

10 .17 
விரிவாக்கம் 
துண்டுப்பகுதி IV 

நாகப்பட்டினம் மாவட்டம் . 
கோடியக்காடு விரிவாக்கம் 184 . 00 

வேதாரண்யம் வட்டம் 
துண்டுப்பகுதி VT 
கோடியக்காடு காப்புவனம் 

327 .19 
மொத்தம் 

521. 36 
நாற்புற எல்லைகள் 
1 . கோடியக்காடு விரிவாக்கம் துண்டுப்பகுதி IV - இன் நாற்புற எல்லை பற்றிய விவரங்கள் : 

வடக்கு : 65A - 1a , 65A - 1B ஆம் எண்களுள்ள நில அளவை புலங்கள் மற்றும் கோடியக்கரை காப்பு வனத்தின் முச்சந்திப்பில் 
இருந்து தொடங்கி , கோடியக்கரை காப்பு வனத்தின் தெற்கு எல்லை நெடுக 1000 லிங்குகள் நீளத்திற்கு கிழக்காக சென்று 372 , 
373 மற்றும் 6A - 1B ஆம் எண்களுள்ள நி . அ . புலங்களின் முச்சந்திப்பை அடைகிறது ( இவையனைத்தும் எண் 133 , கோடியக்கரை 
கிராமத்தைச் சேர்ந்தவை ) 

கிழக்கு : பின்னர் , இந்த எல்லைக்கோடு , தென்மேற்கு நோக்கிச்சென்று , 373, 374 மற்றும் 375 ஆம் எண்களுள்ள 
நி . அ . புலங்களின் மேற்கு பக்கத்திலுள்ள இருப்புப்பாதையை அடைந்து 375 , 42 மற்றும் 65A - 1B ஆம் எண்களுள்ள நி . அ . 
புலங்களின் முச்சந்திப்பை அடைகிறது (இவையனைத்தும் எண் 138 , கோடியக்காடு கிராமத்தைச் சேர்ந்தவை .) 


தெற்கு : பின்னர் , இந்த எல்லைக்கோடு மேற்கு எல்லை நெடுக 144 லிங்குகள் நீளத்திற்கு கிழக்காகவும் சென்று , 41 42 மற்றும் 
65A - 1B ஆம் எண்களுள்ள நி . அ . புலங்களின் முச்சந்திப்பை அடைகிறது . (இவையனைத்தும் எண் 133 , கோடியக்காடு கிராமத்தை 
சேர்ந்தவை ) 

மேற்கு : பின்னர் இந்த எல்லைக்கோடு , 65A - 1 A , 65A - 1B மற்றும் 41 ஆம் எண்களுள்ள நி . அ . புலங்களின் முச்சந்திப்பை 
அடைவதற்காக (இவையனைத்தும் எண் 133 , கோடியக்கரை கிராமத்தைச் சேர்ந்தவரை ) 41 ஆம் எண்ணுள்ள நி . அ . புலத்தின் 
கிழக்கு மற்றும் வடக்கு பக்கங்கள் நெடுக . வடக்கு நோக்கி சென்று , அதன்பின்னர் , 2050 லிங்குகள் நீளத்திற்கு 65A - 1 ஆம் 
எண்ணுள்ள நி . அ . புலத்தின் கிழக்கு பக்கம் நெடுக சென்று தொடக்க இடத்தை சென்றடைகிறது . 
II . கோடியக்காடு விரிவாக்க துண்டுப்பகுதி V இன் நாற்புற எல்லைகள் பற்றிய விவரம் 
வடக்கு மற்றும் கிழக்கு : 
133 ஆம் எண் கோடியக்காடு கிராமத்தின் 372 , 373 மற்றும் 65B - 1 ஆம் எண்ணுள்ள நி . அ . புலங்களின் முச்சந்திப்பின் 
வடமேற்கு மூலையிலிருந்து தொடங்கி , கோடியக்கரை காப்பு வனத்தின் (தமிழ்நாடு 1882 ஆம் ஆண்டு வனச்சட்டத்தின் 16 ஆம் 
பிரிவின் கீழ் , 4 - 5 - 1982 ஆம் நாளிட்ட 188 ஆம் எண் அறிவிக்கையில் அறிவிக்கையிடப்பட்டது ) தெற்கு எல்லை நெடுக 4296 
லிங்குகள் நீளத்திற்கு கிழக்காகவும் , கோடியக்கரை காப்புவன எல்லையின் மேற்குப்பக்கம் நெடுக 9543 லிங்குகள் நீளத்திற்கு 
தெற்காகவும் சென்று , 65B - 1 , 223 மற்றும் 224 ஆம் எண்களுள்ள நி . அ . புலங்களின் முச்சந்திப்பை அடைகிறது . (இவையனைத்தும் 
எண் 133 , கோடியக்காடு கிராமத்தைச் சேர்ந்தவை ) 

தெற்கு : 

பின்னர் , இந்த எல்லைக்கோடு , மேற்கு நோக்கிச் சென்று 223 , 222 , 195 , 183 மற்றும் 170 ஆம் எண்களுக்கு நி . அ . 
புலங்களின் வடக்குப்பக்கம் நெடுகச்சென்று , 169 , 170 மற்றும் 65 B - 1 ஆம் எண்களுள்ள நி . அ . புலங்களின் முச்சந்திப்பை 
அடைகிறது . (இவையனைத்தும் எண் 133 , கோடியக்காடு கிராமத்தைச் சேர்ந்தவை ) 

மேற்கு : 

69 ஆம் எண்ணுள்ள நி . அ . புலத்தின் கிழக்குப் பக்கம் , 149 ஆம் எண்ணுள்ள நி . அ . புலத்தின் கிழக்கு பக்கத்தின் ஒரு பகுதி , 
65 - B - 3 ஆம் எண்ணுள்ள நி . அ . புலத்தின் தெற்கு , கிழக்கு மற்றும் வடக்குப்பக்கம் , 149 ஆம் எண்ணுள்ள நி . அ . புலத்தின் 
கிழக்குப்பக்கத்தின் ஒரு பகுதி ஆகியவை நெடுகப் பொதுவாக வடக்கு நோக்கிச் சென்று , 65 - B - 1 , 149 மற்றும் 56 ஆம் 
எண்களுள்ள நி . அ . புலங்களின் முச்சந்திப்பை அடைகிறது . (இவையனைத்தும் எண் 133 கோடியக்காடு கிராமத்தைச் சேர்ந்தவை ) 
பின்னர் , இந்த எல்லைக்கோடு , 56 ஆம் எண்ணுள்ள நி . அ . புலத்தின் தெற்கு மற்றும் கிழக்குப் பக்கங்கள் 52 ஆம் எண்ணுள்ள 
நி . அ . புலத்தின் தெற்குப்பக்கங்கள் , 51 ஆம் எண்ணுள்ள நி . அ . புலத்தின் தெற்கு மற்றும் கிழக்குப் பக்கங்கள் 65B - 2 ஆம் 
எண்ணுள்ள நி . அ . புலத்தின் தெற்கு , கிழக்கு மற்றும் வடக்குப் பக்கங்கள் நெடுகிலும் சென்று , பின்னர் 375 , 374 மற்றும் 
373 ஆம் எண்களுள்ள நி . அ . புலங்களின் கிழக்குப்பக்கம் நெடுக்கிலும் சென்று , தொடங்கிய இடத்தை அடைகிறது . 
II. கோடியக்காடு காப்புவனத்தின் நாற்புற எல்லைகள் பற்றிய விவரம் 

வடக்கு : மற்றும் கிழக்கு : எண் 133 - 1 கோடியக்காடு கிராமத்தின் 169 மற்றும் 170 ஆம் எண்களுள்ள நி . அ . புலங்களின் 
முச்சந்திப்பிலிருந்து தமிழ்நாடு 1882 ஆம் ஆண்டு வனச்சட்டத்தின் 16 ஆம் பிரிவின் கீழ் அறிவிக்கையிடப்பட்ட கோடியக்காடு 
காப்பு வனம் 16 - 6 - 1986 ஆம் நாளிட்ட 23013/FR III/ 86 ஆம் எண்ணுள்ள அரசுக் கடிதத்தில் ஒப்புதலளிக்கப்பட்டது .) தெற்கு 
எல்லை நெடுக கிழக்காகச் சென்று , பின்னர் , கோடியக்காடு காப்புவனத்தின் தெற்கு எல்லை 58 ஆம் எண்ணுள்ள கோடியக்கரை 
கிராமத்தின் தெற்கு எல்லை 317 - 2 ஆம் எண்ணுள்ள நி . அ . புலத்தின் மேற்கு , தெற்கு மற்றும் கிழக்குப் பக்கங்கள் ஆகியவை 
நெடுகத் தொடர்ந்து கிழக்காகவும் சென்று , மீண்டும் 58 ஆம் எண்ணுள்ள நி . அ . புலத்தின் தெற்கு எல்லை நெடுகவும் சென்று , 
133 - 1 ஆம் எண்ணுள்ள கோடியக்கரை கிராமத்தின் 351 ஆம் எண்ணுள்ள நி . அ . புலத்தின் தென்கிழக்கு மூலையில் வங்காள 
விரிகுடாவை அடைகிறது . 

தெற்கு : 
பின்னர் , இந்த எல்லைக்கோடு வங்காள விரிகுடா மற்றும் எண் 133 - 1 கோடியக்கரை கிராமத்தின் 351 , 350 , 349 , 348 , 347, 
346 , 345 , 344 , 343, 342 , 341 , 340 , 339 , 264 , 263 , 262 , 260 , 205 , 204 , 203 , 202 , 201 , 190 , 189 , 177 மற்றும் 
176 ஆம் எண்களுள்ள நி . அ . புலங்களின் தெற்கு எல்லைகள் ஆகியவை நெடுக 22 ,510 லிங்குகள் நீளத்திற்கு மேற்கு நோக்கிச் 
சென்று 79,176 ஆகிய நி . அ . புலங்கள் மற்றும் வங்காள விரிகுடா ஆகியவற்றின் முச்சந்திப்பை அடைகிறது . 

மேற்கு : 

பின்னர் , இந்த எல்லைக்கோடு 79 ஆம் எண்ணுள்ள நி . அ . புலத்தின் கிழக்கு மற்றும் வடக்குப் பக்கங்கள் 80 ,81,165 , 166 , 167 
மற்றும் 169 ஆம் எண்களுள்ள நி . அ . புலங்களின் கிழக்குப்பக்கங்கள் ஆகியவை நெடுக வடக்காகச் சென்று , தொடங்கிய 
இடத்தை அடைகிறது . 


மோகன் வர்கீஸ் சுங்கத் , 
அரசு கூடுதல் தலைமைச்செயலாளர் . 


(தமிழாக்கம் ) 


ந . அருள் , 

இயக்குநர் , 
தமிழ் வளர்ச்சி மற்றும் 
செய்தி ( மொழிப்பெயர்ப்புத் துறை . 


தமிழ்நாடு அரசுக்காக சென்னை எழுதுபொருள் மற்றும் அச்சுத் துறை இயக்குநரால் 

அச்சிடப்பட்டு வெளியிடப்பட்டது . 


